Kerala Gazette No. 17 dated 27th April , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


FK 


DHENI 


2 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஜி ) துறை 


அறிக்கை 


எண் 19961 / ச . இ . ஜி . 2 / 2017 / சட்டம் . 


திருவனந்தபுரம் , 


2018 ஜூலை 3 

1193 மிதுனம் 19 
1940 ஆஷாடம் 12 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2018 
ஜூலை 3 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 


சட்ட செயலாளர் . 


2018 - ன் அவசரச்சட்டம் எண் 17 


2018 - ன் எ . பி . ஜெ . அப்துல் கலாம் தொழில்நுட்ப அறிவியல் 

பல்கலைக்கழக ( திருத்த ) சட்டம் 


2015 - ன் எ . பி . ஜெ . அப்துல் கலாம் தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழக சட்டத்தை 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை.- 2015 - ன் எ . பி . ஜெ . அப்துல் கலாம் தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழக 
சட்டம் இதன் பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் பின் வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது . 


G. 12 / 2019 / DTPIS - 24 . 


15 


2 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - ( 1 ) இந்த சட்டம் 2018 - ன் எ . பி . ஜெ . அப்துல் கலாம் 
தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழக ( திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2017 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


எ . 


2. சில சொற்றொடர் விளக்கங்களுக்கு பதில் பிற சொற்றொடர் விளக்கங்களை 
சேர்த்தல் .-- 2015 - ன் பி . ஜெ . அப்துல் கலாம் தொழில் நுட்ப அறிவியல் 
பல்கலைக்கழக சட்டத்தில் ( 2015 - ன் 17 ) ( இதற்குப் பிறகு முதன்மை சட்டம் என்று 
குறிப்பிடப்படும் ) , 


( எ ) " கல்வி குழு ' என்ற சொற்கள் வருகின்ற இடங்களில் அதற்கு பதிலாக 
" கல்வி ஆலோசனை குழு ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


( பி ) " நிர்வாக குழு " என்ற சொற்கள் வருகின்ற இடங்களில் அதற்கு பதிலாக 
' ' சிண்டிகேட் " என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 


3. பிரிவு 14 - ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 14 - ல் , துணைப்பிரிவு ( 5 ) -ல் 
" முடிந்த அளவு விரைவில் ” என்ற சொற்கள் விட்டுவிடப்பட வேண்டியதும் " அவ்வாறான பதவி 
இடத்திற்கோ குழுமத்திற்கோ எழுத்து வடிவிலான அறிக்கை செய்யப்பட வேண்டும் ” என்ற 
சொற்களுக்கு பதில் “ அவ்வாறான பதவி இடத்தினுடையவோ குழுவினுடையவோ தொடர்ந்து 
வரும் கூட்டத்தொடரில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ” என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் . 


4. பிரிவு 15 - ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 15 - ல் துணைப்பிரிவு ( 3 ) மற்றும் 
காப்புவாசகத்திற்கு பதில் பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது. 


" ( 3 ) இணை - துணை வேந்தரின் நியாயமான காலவரம்பு நான்கு வருடகாலமாக இருக்க 
வேண்டும் . " 


5. பிரிவு 22 - ல் திருத்தம் .-- முதன்மை சட்டத்தின் பிரிவு 22 - ல் , 


( iv ) " ஆய்வு குழுமம் " என்ற இனத்திற்கு பிறகு வருகின்ற " மட்டுமல்லாமல் " என்ற 
சொல் விட்டுவிடப்பட வேண்டியதும் அவ்வாறு திருத்தம் செய்யப்பட்ட இனம் ( iv ) - ற்கு பிறகு 
பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டியதுமாகும் , அதாவது , -- 


" V ) போர்டு ஆப் ஸ்டடீஸ் 


( vi ) நிதி குழு 


( vii ) திட்ட குழு 


( viii ) மாணவர்கள் குழு , மட்டுமல்லாமல் " 


16 


3 


6. பிரிவு 23 - ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தில் பிரிவு 23 - ல் துணைப்பிரிவு ( 1 ) -ல் , 


( எ ) “ அலுவலால் அல்லாத உறுப்பினர்கள் ” என்ற தலைப்பின்கீழ் இனம் ( XV ) - ற்கு 
பதில் பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது .- 


" ( V ) பல்கலைகழக மாணவர் சங்க தலைவர் " 


( பி ) “ தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ” என்ற தலைப்பின்கீழ் இனம் ( ii ) - ற்கு பதில் 
பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" ( ii ) விதிமுறைகளால் நிர்ணயம் செய்யும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 
இடையே இருந்து தேர்வு செய்கின்ற ஆறு மாணவ பிரதிநிதிகள் அவர்களில் மூன்று பேர் 
அரசு பொறியியல் கல்லூரிகளில் இருந்தும் , ஒருவர் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி 
களில் இருந்தும் , ஒருவர் அரசு கட்டுப்பாட்டிலுள்ள சுய ஆட்சி பொறியியல் கல்லூரிகளில் 
இருந்தும் ஒருவர் தனியார் சுயஆட்சி பொறியியல் கல்லூரிகளில் இருந்தும் இருக்க வேண்டும் . 
மேற்குறிப்பிட்ட உறுப்பினர்களில் ஒருவர் பட்ட மேற்படிப்பு மாணவரும் ஒருவர் மகளிரும் ஒருவர் 
அட்டவணை சமுதாயத்தில் அல்லது பழங்குடியினர் சமுதாய பிரிவில் உட்பட்ட மாணவராகவும் 
இருக்கவேண்டும் " , 


( C ) " பெயர் பரிந்துரை செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ” என்ற தலைப்பின்கீழ் , 
( i ) இனம் ( iv ) - ற்கு பதில் பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது. 


" ( iv ) பி.எச்.டி. ஆய்விற்கு மேற்பார்வை செய்துள்ளதும் போஸ்ட் டாக்டரல் 
பப்ளிகேஷனுடன் கூடியதுமான கேரளத்தில் உள்ள ஏதேனும் பல்கலைக்கழகங்களிலிருந்து 
இரண்டு கல்வி மேற்பார்வையாளர்கள் " 


ii ) இனம் ( V ) - ற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , 


“ v ) அரசு பெயர் பரிந்துரை செய்யும் மூன்று பொறியியல் கல்லூரி தலைவர்கள் 
அல்லது மேலாளர்கள் அவர்களில் ஒருவர் அரசு உதவி பெறும் கல்லூரியில் இருந்தும் ஒருவர் 
அரசு கட்டுபாட்டிலுள்ள சுய ஆட்சி கல்லூரியில் இருந்தும் ஒருவர் தனியார் சுய ஆட்சி 
கல்லூரியில் இருந்தும் இருக்கவேண்டும் . ' ' 


( iii ) இனம் ( vi ) - ற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" ( vi ) ஆசிரியர்களில் இருந்து அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற பி.எச்.டி - யும் 
பத்து வருட கல்வி அனுபவமும் உடைய இரண்டு அரசு பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் , 
ஒரு அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி ஆசிரியர் , ஒரு அரசு கட்டுப்பாட்டு சுய ஆட்சி 
பொறியியல் கல்லூரி ஆசிரியர் , ஒரு தனியார் சுய ஆட்சி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் , 
மேற்குறிப்பிட்ட உறுப்பினர்களில் ஒருவர் மகளிராகவும் ஒருவர் அட்டவணை சமுதாயத்தில் 
அல்லது பழங்குடியினர் சமுதாயத்தில் உட்பட்ட நபராகவும் ஒருவர் பொறியியல் அல்லாத 
அறிவியல் ஆசிரியராகவும் இருக்க வேண்டும் . 


17 


4 . 


( vii ) ஆசிரியர் இதர ஊழியர்களில் இருந்து அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற 
ஒரு உறுப்பினர் " ; 


( டி ) " பிற உறுப்பினர்கள் " என்ற தலைப்பின்கீழ் இனம் ( i ) விட்டுவிடப்பட வேண்டும் . 
7. பிரிவு 27 - ல் திருத்தம் .-- முதன்மை சட்டத்தில் பிரிவு 27 - ன் துணைப்பிரிவு ( 1 ) -ல் 
அலுவலால் அல்லாத உறுப்பினர்கள் ” என்ற தலைப்பின்கீழ் , 


( எ ) இனம் ( Xi ) - ற்கு பதிலாக பின்வரும் இனமும் காப்பு வாசகமும் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 


" ( xi ) போர்டு ஆப் கவர்ணேழ்ஸின் மாணவ பிரதிநிதிகளில் இருந்து அரசு பெயர் 
பரிந்துரை செய்கின்ற ஒரு உறுப்பினர் ; ' ' 


எனில் , விதிமுறைகளின் படி மாணவ பிரதிநிதிகளின் தேர்வு பூர்த்தி செய்யாத 
சூழ்நிலையில் தேர்வு பூர்த்தியாவது வரையில் , பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு 
பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவரை அரசிற்கு பெயர் நியமனம் செய்யலாம் . 


( பி ) இனம் ( xiii ) - ற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" ( xiii ) போர்டு ஆப் கவர்ணேழ்ஸின் பொறியியல் கல்லூரி மேலாளர்கள் அல்லது 
தலைவர்களிடம் இருந்து அரசு பெயர் பரிந்துரை செய்யும் ஒரு உறுப்பினர் ; ” ; 


8. பிரிவு 31 - ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தில் பிரிவு 31 - ல் துணைப்பிரிவு ( 2 ) -ல் .- 
( எ ) இனம் ( iii ) -ற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , -- 

" ( iii ) பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி , அரசு 
உதவி பெறும் பொறியியல் கல்லூரி , அரசு கட்டுப்பாட்டிலுள்ள சுயஆட்சி பொறியியல் கல்லூரி , 
தனியார் சுயஆட்சி பொறியியல் கல்லூரி போன்ற ஒவ்வொரு பிரிவில் இருந்து துணை வேந்தர் 
வழங்குகின்ற மூன்று நபர்கள் வீதம் உள்ளிட்ட அட்டவணைகளில் இருந்து போர்டு ஆப் 
கவர்ணேஸ் பெயர் பரிந்துரை செய்யும் , ஒரு முதல்வர் வீதம் , அவர்களில் ஒருவர் பெண்ணாக 
இருக்கவேண்டும் . அட்டவணைகளில் உட்படுத்த தகுதியுடைய பெண்கள் இல்லையெனில் பிற 
பிரிவில் பட்டவர்கள் பரிசீலனை செய்யப்படலாம் . ' ' 


( பி ) இனம் ( iv ) - ற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , -- 


" ( iv ) பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி , அரசு 
உதவி பெற்ற பொறியியல் கல்லூரி , அரசு கட்டுப்பாட்டிலுள்ள சுயஆட்சி பொறியியல் கல்லூரி , 
தனியார் சுய ஆட்சி பொறியியல் கல்லூரி போன்ற ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் பல்வேறு 
பொறியியல் பிரிவுகளை பிரதிநிதிதானம் செய்வதும் பேராசிரியர்களின் பதவியின் தகுதிக்கு 
குறையாததுமான மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு பிரிவில் இருந்து துணைவேந்தர் அளிக்கின்ற 
மூன்று நபர்கள் வீதம் உட்பட்ட அட்டவணையில் இருந்தும் போர்டு ஆப் கவர்ணேழ்ஸ் பெயர் 


18 


5 


பரிந்துரை செய்கின்ற , ஒரு ஆசிரியர் வீதம் , அவர்களில் ஒருவர் பெண்ணும் ஒருவர் 
அட்டவணை சமுதாயத்திலும் அல்லது பழங்குடியினர் சமுதாய பிரிவில் உட்பட்டவராக 
இருக்கவேண்டும் . அட்டவணைகளில் உட்படுத்த தகுதியுடைய மகளிர் அல்லது அட்டவணை 
சமுதாயம் அல்லது பழங்குடி பிரிவினர் இல்லையெனில் அந்த பிரிவுகளுக்காக ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட இடங்களுக்கு பிற பிரிவில் அல்லது பிரிவுகளில் உட்பட்டவர்களை பரிசீலனை 
செய்ய வேண்டும் ” . 

( சி ) இனம் ( v ) - ல் “ பட்டதாரியான இரண்டு புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் ” என்ற 
சொற்களுக்கு பதிலாக " பட்டதாரியான ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் . 

( டி ) இனம் ( viii ) - ற்கு பிறகு பின்வரும் இனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" ( ix ) கேரள மாநில உயர் கல்வி குழுமத்தின் துணை தலைவர் அல்லது அவரால் 
பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒரு குழும உறுப்பினர் . 


( X ) வேந்தரால் பெயர் பரிந்துரை செய்யும் போர்டு ஆப் கவர்ணேழ்ஸ் இருந்து 
இரண்டு மாணவ பிரதிநிதிகள் , அவர்களில் ஒருவர் பட்டப்படிப்பு மாணவனும் ஒருவர் பட்ட 
மேற்படிப்பு மாணவனுமாக இருக்க வேண்டும் , அவர்களில் ஒருவர் மகளிராக இருக்க 
வேண்டும் . ” ; 

9. பிரிவு 37 - ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 37 - க்கு பதிலாக பின்வரும் 
பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" 37 போர்டு ஆப் ஸ்டடீஸ் . - ( 1 ) சிண்டிக்கேட் நிர்ணயம் செய்யும் வகையில் 
ஒவ்வொரு கல்வி பிரிவிற்கும் ஒவ்வொரு போர்டு ஆப் ஸ்டடீஸ் இருக்க வேண்டும் . 


( 2 ) போர்டு ஆப் ஸ்டடீஸின் அமைப்பு மற்றும் அதிகாரங்கள் விதிமுறைகளால் 
நிர்ணயம் செய்யப்படலாம் என்ற முறையில் அமைய வேண்டும் . ” . 

" 37 எ . நிதி குழு .-- ( 1 ) பல்கலைக்கழகத்தின் நிதி தொடர்பான எந்த காரியத்திற்கும் 
அறிவுரை அளிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் சிண்டிக்கேட் ஏற்படுத்தும் , குறிப்பிட்ட 
தகுதியுடைய ஒரு நபரை தலைவராக கொண்ட ஒரு நிதி குழுமம் இருக்கவேண்டும் . 

( 2 ) இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு நிதி குழுமத்தின் அமைப்பு 
அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் , அதிகாரங்களை ஒப்படைக்கும் நடவடிக்கை முறைகள் 
ஆகியவை விதிமுறைகளால் நிர்ணயம் செய்யப்படலாமெனும் வகையில் இருக்க வேண்டும் . 


37 பி . திட்டகுழு -- ( 1 ) பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக 
சிண்டிகேட் மற்றும் கல்வி குழுமங்களுக்கு அறிவூட்ட சிண்டிகேட் நியமனம் செய்யும் ஒரு 
நபரை தலைவராக கொண்ட திட்டக்குழு இருக்கவேண்டும் . 


( 2 ) திட்ட குழுவிற்கு பின்வரும் பொறுப்புகள் இருக்க வேண்டும் , அதாவது , 


( i ) பல்கலைக்கழகத்தின் மேம்பாடு தொடர்பாக ஐந்து வருடத்திற்கான முழுமையான 
திட்டம் தீட்டுதல் ; 


G. 12 / 2019 / DTPIS - 24 . 


19 


6 


( ii ) பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு முன்வடிவம் தயாரித்தல் ; 


( iii ) சிண்டிகேட் அங்கீகாரம் செய்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து 
அறிவுரை வழங்குதல் ; 


( iv ) திட்ட காலத்தில் , அடைய எண்ணும் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் 
பல்கலைக்கழகம் காட்டிய மொத்த திறன் மதிப்பீடு செய்தல் ; 


( 3 ) இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு திட்டக்குழுவின் அமைப்பு , 
அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் , அதிகாரங்களை ஒப்படைக்கும் நடவடிக்கை முறைகள் 
ஆகியவை விதிமுறைகளில் நிர்ணயம் செய்யும் வகையில் இருக்கவேண்டும் . 


" 37 சி . மாணவர் குழுமம் .-- ( 1 ) மாணவர்களின் நலன் குறித்த காரியங்களுக்காக 
பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மாணவர் குழுமம் இருக்க வேண்டும் . 


( 2 ) இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு மாணவர் குழுமத்தின் அமைப்பு , 
அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் , அதிகாரங்களை ஒப்படைக்கும் நடவடிக்கை முறைகள் 
ஆகியவை விதிமுறைகளால் நிர்ணயம் செய்யும் வகையில் இருக்க வேண்டும் . 


10. இரத்தாதலும் தவிர்த்தலும் . - ( 1 ) 2018 - ன் எ . பி . ஜெ . அப்துல்கலாம் தொழில்நுட்ப 
அறிவியல் பல்கலைக்கழக ( திருத்த ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 25 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் மேற்கூறிய அவசரச்சட்டப்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததோ , செய்ததாக கருதப்பபடுவதோஆன ஏதேனும் 
காரியம் அல்லது எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கை இந்த 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டும் . 


20 


